﻿240. உங்களில் மனைவியரைவிட்டு இற(க்கும் தருணத்தில் இரு)ப்பவர்கள், தங்கள் மனைவியரை (வீட்டிலிருந்து) வெளியேற்றிவிடாமல் ஓராண்டுவரை பராமரிக்குமாறு (உறவினர்களிடம்) இறுதி விருப்பம் (வஸிய்யத்) தெரிவிக்க வேண்டும். ஆனால், அவர்களாகவே வெளியேறித் தங்கள் விஷயத்தில் நல்ல முறையில் செயல்பட்டால் உங்கள்மீது எந்தக் குற்றமுமில்லை. அல்லாஹ்  வல்லமை மிக்கவனும் அறிந்தவனும் ஆவான்.
241. விவாகரத்துச் செய்யப்பட்ட பெண்களுக்கு முறையான பராமரிப்புப் பெற உரிமையுண்டு. (அதை நிறைவேற்றுவது) இறையச்சமுடையோர்மீது கடமையாகும்.
242. இவ்வாறு அல்லாஹ்  தன் வசனங்களை உங்களுக்கு விவரிக்கின்றான். (அதனால்) நீங்கள் அறிவுடையோர் ஆகலாம்.
----------------------------------------------------
இந்த 240ஆவது வசன(த்தின் சட்ட)ம், இதற்கு முந்தைய "அவர்கள் நான்கு மாதம் பத்து நாட்கள் தங்கள் விஷயத்தில் காத்திருக்க வேண்டும்" என்ற வசனத்தின் (234) மூலம் மாற்றப்பட்டுவிட்டது என்பதே பெரும்பாலான அறிஞர்களின் கருத்தாகும்.

ஓராண்டுவரை பராமரிக்க வேண்டுமா?  
-------------------------------------
அப்துல்லாஹ்  பின் அஸ்ஸுபைர் (ரலி) அவர்கள் கூறியதாவது: நான், உஸ்மான் பின் அஃப்ஃபான் (ரலி) அவர்களிடம், "இந்த (240ஆவது) வசனத்(தின் சட்டத்)தை மற்றொரு வசனம் (234) மாற்றிவிட்டதே! "இ(ந்த 240ஆவது வசனத்)தை ஏன் நீங்கள் (இன்னமும் குர்ஆன் வசனங்களில் சேர்த்து) எழுதுகிறீர்கள்?" அல்லது "இதை ஏன் (நீக்காமல் குர்ஆனில் அப்படியே) விட்டுவைக்கிறீர்கள்?" என்று கேட்டேன்.
அதற்கு அவர்கள், "என் சகோதரர் மகனே! நான் குர்ஆனிலிருந்து எதையும் அதன் இடத்திலிருந்து மாற்றமாட்டேன்" என்று பதிலளித்தார்கள்.
அதாவது அப்துல்லாஹ்  பின் அஸ்ஸுபைர் (ரலி) அவர்கள் உஸ்மான் (ரலி) அவர்களிடம் கேட்ட இந்தச் சந்தேகத்தின் கருத்தாவது:
"இந்த (240ஆவது) வசனத்தின் சட்டத்தை "அவர்கள் நான்கு மாதம் பத்து நாட்கள் தங்கள் விஷயத்தில் காத்திருக்க வேண்டும்" என்ற வசனம் (234) மாற்றிவிட்ட பிறகு, இந்த வசனத்தைக் குர்ஆனில் இடம்பெறச் செய்தால், இந்தச் சட்டம் இன்னும் நடைமுறையில் இருக்கிறது என்ற சந்தேகம் ஏற்படுமே?" என்று அப்துல்லாஹ்  பின் அஸ்ஸுபைர் (ரலி) அவர்கள் உஸ்மான் (ரலி) அவர்களிடம் கேட்டார்கள்.
இதற்கு உஸ்மான் (ரலி) அவர்கள், "இது (இறைவனால்) தீர்மானிக்கப்பட்ட விஷயமாகும். இந்த வசனத்தின் சட்டம் மாற்றப்பட்ட பிறகும் இந்த வசனம் குர்ஆனில் இடம்பெற்றிருப்பதை நான் கண்டேன். எனவே, நானும் அதை அப்படியே இடம்பெறச் செய்துள்ளேன்" என்று கூறினார்கள்.
இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறியதாவது: (ஆரம்பக் காலத்தில்) ஒருவர் தம் மனைவியை விட்டுவிட்டு இறந்துவிட்டால், அவள் கணவனின் வீட்டில் ஓராண்டு காலம் "இத்தா"வைக் கடைப்பிடிப்பாள். அந்தக் கால கட்டத்தில் கணவன் விட்டுச்சென்ற பொருளிலிருந்து அவளுடைய தேவைகளுக்காகச் செலவழிக்கப்பட்டுவந்தது.
அதன் பின்னர் அல்லாஹ்  "உங்களில் எவரேனும் மனைவியரைவிட்டு இறந்துவிட்டால் அப்பெண்கள் நான்கு மாதம் பத்து நாட்கள் தங்கள் விஷயத்தில் காத்திருக்க வேண்டும்" என்ற வசனத்தை (234) அருளினான்.
இது கணவன் இறந்துவிட்ட பெண்களின் "இத்தா" காலம் ஆகும். ஆனால், கர்ப்பிணிப் பெண்ணைப் பொறுத்தவரை, பிரசவிப்பதே அவளது "இத்தா" காலம் ஆகும்.
அத்தோடு விதவைப் பெண்கள் குறித்து அல்லாஹ்  மற்றோர் இடத்தில் கூறுகின்றான்: உங்களுக்குக் குழந்தை இல்லாவிட்டால் நீங்கள் விட்டுச் சென்றதில் நான்கில் ஒரு பாகம் அவர்களுக்கு (மனைவியருக்கு) உண்டு. உங்களுக்குக் குழந்தை இருந்தால் நீங்கள் விட்டுச் சென்றதில் எட்டில் ஒரு பாகம் அவர்களுக்கு உண்டு. (4:12)
ஆக, விதவைப் பெண்களுக்குச் சொத்துரிமை வழங்கப்பெற்றுள்ளது; நான்கு மாதம் பத்து நாட்கள் காத்திருக்க வேண்டும் என்ற சட்டமும் வந்துவிட்டது. ஆகவே, இறுதி விருப்பம் (வஸிய்யத்) தெரிவிக்க வேண்டும் என்ற இந்தச் சட்டம் கைவிடப்பட்டது.

"இத்தா" மேற்கொள்பவள் எந்த வீட்டில் தங்க வேண்டும்?  
---------------------------------------------
மேலும், இப்னு அப்பாஸ் (ரலி,) அவர்கள் கூறுகிறார்கள்: அவள் கணவனின் வீட்டிலேயே "இத்தா"வைக் கடைப்பிடிக்க வேண்டும் என்ற சட்டத்தை இந்த (240ஆவது) வசனம் மாற்றிவிட்டது. அவள் தான் விரும்பும் வீட்டில் "இத்தா"வைக் கடைப்பிடிக்கலாம்.
இதையே "(வீட்டிலிருந்து) வெளியேற்றிவிடாமல்" என்ற இந்த வசனத்தொடர் உணர்த்துகிறது. இதை அதாஉ (ரஹ் ) அவர்கள் அறிவிக்கிறார்கள்.
அதாவது அவள் விரும்பினால் இறுதி விருப்பத்தின்படி செயல்பட்டு, கணவனின் வீட்டில் "இத்தா"வைக் கடைப்பிடிக்கலாம். அவள் விரும்பினால், கணவனின் வீட்டிலிருந்து வெளியேறி (வேறு எங்கேனும் தங்கி)க்கொள்ளலாம்.
ஏனெனில், "அவர்களாகவே வெளியேறி தங்கள் விஷயத்தில் நல்ல முறையில் செயல்பட்டால் உங்கள்மீது எந்தக் குற்றமுமில்லை" என்று இங்கு அல்லாஹ்  கூறியுள்ளான்.
தொடர்ந்து அதாஉ (ரஹ் ) அவர்கள் கூறுகிறார்கள்: இதன் பிறகு சொத்துரிமைச் சட்டம் (குறித்த 4:12ஆவது வசனம்) வந்து, தங்கும் வசதி (செய்து தர கணவன் இறுதி விருப்பம் தெரிவிக்க வேண்டுமென்ற முறை)யை மாற்றிவிட்டது.
எனவே, அவள், தான் விரும்பிய இடத்தில் "இத்தா"வைக் கடைப்பிடிக்கலாம். அவளுக்குத் தங்கும் வசதி செய்து கொடுக்க வேண்டியது (கணவனின் உறவினர்கள்மீது கடமை) இல்லை.
இமாம் புகாரீ (ரஹ் ) அவர்களும் மேற்கண்டவாறே இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறியுள்ளதாக அறிவித்துள்ளார்கள். இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்களின் இந்தக் கருத்தை மேலும் தெளிவுபடுத்தும் விதத்தில் முஜாஹித் (ரஹ் ), அதாஉ (ரஹ் ) ஆகியோர் கூறுகிறார்கள்:
பெரும்பாலான அறிஞர்கள் எண்ணுவதைப் போன்று, இந்த வசனம் ஓராண்டு காலம் அவள் "இத்தா"வைக் கடைப்பிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தவில்லை. எனவே, "அவர்கள் நான்கு மாதம் பத்து நாட்கள் தாமாகக் காத்திருக்க வேண்டும்" என்ற (234ஆவது) வசனம் இதை மாற்றிவிட்டது என்ற பேச்சுக்கே இடமில்லை.
கணவன் இறந்துவிட்டால், அவனது வீட்டில் ஓராண்டு காலம் முழுமையாக தங்குவதற்கான வசதியை மனைவிக்கு ஏற்படுத்திக் கொடுக்குமாறு உறவினர்களுக்கு இறுதி விருப்பம் தெரிவிப்பதையே இந்த வசனம் உணர்த்துகிறது.
எனவேதான், அல்லாஹ் , "தங்கள் மனைவியருக்காக இறுதி விருப்பம் தெரிவிக்க வேண்டும்" என்று இந்த வசனத்தில் அறிவுறுத்துகின்றான். பாகப் பிரிவினைச் சட்டத்தைக் கூறும்போதும் இவ்வாறே "அறிவுறுத்துகின்றான்" (4:11) என்றே அல்லாஹ்  குறிப்பிட்டுள்ளான்.

அவர்களை வெளியேற்றக் கூடாது 
--------------------------------------
அடுத்து "(வீட்டிலிருந்து) வெளியேற்றிவிடாமல்" என்று அல்லாஹ்  குறிப்பிட்டுள்ளான். ஆனால், அவர்களின் "இத்தா" காலமான நான்கு மாதம் பத்து நாட்கள் முடிந்த பிறகு, அல்லது கணவன் இறந்துவிட்ட கர்ப்பிணிப் பெண்கள் பிரசவித்த பிறகு அவர்கள் கணவன் வீட்டிலிருந்து தாமாக வெளியேறி வேறு இடத்திற்குச் செல்ல விரும்பினால் அவர்களைக் கணவனின் உறவினர்கள் தடுக்கக் கூடாது.
ஏனெனில், "அவர்களாகவே வெளியேறி தங்கள் விஷயத்தில் நல்ல முறையில் செயல்பட்டால் உங்கள்மீது எந்தக் குற்றமுமில்லை" என்று அல்லாஹ்  கூறுகின்றான்.
இந்த வசனத்திலிருந்து இந்தக் கருத்தை எளிதாக விளங்கிக்கொள்ளலாம். இமாம் இப்னு தைமிய்யா (ரஹ் ) அவர்கள் உள்ளிட்ட பெரும்பாலான அறிஞர்கள் இக்கருத்தையே ஆதரித்துள்ளனர். ஆனால், இப்னு அப்தில் பர் (ரஹ் ) அவர்கள் போன்ற வேறுசிலர் இதை மறுத்துள்ளனர்.
அதாஉ (ரஹ் ) அவர்களும் அவர்களுடைய ஆதரவாளர்களும், இந்த (240ஆவது) வசனம் சொத்துரிமை குறித்த (4:12ஆவது) வசனத்தின் மூலம் மாற்றப்பட்டுவிட்டது என்று கூறியுள்ளனர்.
நான்கு மாதம் பத்து நாட்கள் முடிந்த பிறகும் அவளுக்குத் தங்கும் வசதியைச் செய்துகொடுப்பது கணவனின் உறவினர்கள்மீது கடமையன்று என இவர்கள் கூறினால், அது ஏற்கத் தக்கதுதான்.
ஆனால், ("இத்தா"க் காலமான) நான்கு மாதம் பத்து நாட்களுக்காகவும் கணவன் விட்டுச்சென்ற சொத்திலிருந்து தங்கும் வசதியை, கணவனின் உறவினர்கள் செய்து கொடுக்க வேண்டியதில்லை என்று இவர்கள் கூறினால், அது கருத்து வேறுபாடுக்குட்பட்ட விஷயமாகும். அறிஞர்களிடையே இதில் மாறுபட்ட கருத்து காணப்படுகிறது.
ஷாஃபிஈ (ரஹ் ) அவர்கள் மேற்கூறப்பட்ட இரண்டு கருத்துகளையுமே தெரிவித்துள்ளார்கள்.

ஃபுரைஆ பின் மாலிக் (ரலி)  
----------------------------------
கணவன் வீட்டிலேயே தங்கும் வசதி செய்து கொடுக்கப்பட வேண்டும் என்று கூறுவோர் மாலிக் (ரஹ் ) அவர்கள் அறிவித்துள்ள (பின்வரும்) ஹதீஸை ஆதாரமாகக் காட்டுகிறார்கள்:
அபூசயீத் அல்குத்ரீ (ரலி) அவர்களின் சகோதரியான ஃபுரைஆ பின்த் மாலிக் பின் சினான் (ரலி) அவர்கள் கூறியதாவது: நான் அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்களிடம், "(என் வீட்டிலிருந்து வெளியேறி) "பனூ குத்ரா" என்ற என் குடும்பத்தாரிடம் செல்ல அனுமதி கேட்டேன்.
என் கணவர், ஓடிப்போய்விட்ட தம் அடிமைகளைத் தேடிச் சென்றார். இறுதியில் "கதூம்" என்ற இடத்தில் அவர்களை அடைந்தார். அப்போது அவர்கள் என் கணவரைக் கொன்றுவிட்டனர்.
பின்னர் அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்களிடம், "என் கணவர் அவருக்குச் சொந்தமான வீட்டையும் எனது பராமரிப்புக்குத் தேவையான பொருளையும் எனக்காக விட்டுச் செல்லவில்லை. எனவே (என் வீட்டிலிருந்து) "பனூ குத்ரா" என்ற என் குடும்பத்தாரிடம் சென்று நான் "இத்தா"வைக் கடைப்பிடிக்கலாமா?" என்று கூறி, அனுமதி கேட்டேன். அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள், "சரி" என்று கூறினார்கள்.
பின்னர் (எனது வீட்டிலிருந்து வெளியேறி என் குடும்பத்தாரின் வீட்டிலுள்ள) ஓர் அறையில் நான் இருந்துகொண்டிருந்தபோது, அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் "என்னை அழைத்தார்கள்". அல்லது "என்னை அழைத்துவரும்படி நபி (ஸல்) அவர்கள் (ஒருவருக்குக்) கட்டளையிட்டார்கள்". அதன்படி நான் நபி (ஸல்) அவர்களிடம் அழைத்துச் செல்லப்பட்டேன்.
அப்போது நபி (ஸல்) அவர்கள், "நீ எவ்வாறு (என்னிடம்) கூறினாய்?" என்று கேட்டார்கள். நான் என் கணவரின் இறப்பு பற்றி ஏற்கெனவே நபி (ஸல்) அவர்களிடம் கூறியதைப் போன்றே மீண்டும் எடுத்துரைத்தேன்.
அப்போது நபி (ஸல்) அவர்கள், "குறிப்பிடப்பட்ட ("இத்தா") காலம் முடியும்வரை உன் வீட்டிலேயே தங்கிவிடு!" என்று கூறினார்கள். அவ்வாறே நான்கு மாதம் பத்து நாட்கள் அங்கே "இத்தா"வை மேற்கொண்டேன்.
பின்னர் உஸ்மான் பின் அஃப்ஃபான் (ரலி) அவர்கள் ஆட்சிக்கு வந்தபோது, அது குறித்து என்னிடம் கேட்டார்கள். நான் அதை அவர்களிடம் தெரிவித்தேன். உஸ்மான் (ரலி) அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அதன்படியே (மக்களிடம்) தீர்ப்பு வழங்கினார்கள்.
அடுத்த வசனத்தில் (241), "விவாகரத்துச் செய்யப்பட்ட பெண்களுக்கு முறையான பராமரிப்புப் பெற உரிமையுண்டு. (அதை நிறைவேற்றுவது) இறையச்சமுடையோர்மீது கடமையாகும்" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான்.
அதாவது "வாழ்க்கைக்குப் பயனுள்ள ஏதேனும் உதவிப் பொருளை நல்ல முறையில் அவர்களுக்குக் கொடுத்துவிடுங்கள். (இது) நல்லோர்மீதுள்ள கடமையாகும்" என்ற (236ஆவது) இறைவசனம் அருளப்பெற்றபோது, ஒருவர் "(இது நன்மை செய்ய விரும்பும் நல்லோர்மீதுதானே கடமை! எனவே) நான் நன்மை செய்ய விரும்பினால் அவ்வாறு செய்வேன். நான் விரும்பாவிட்டால் அவ்வாறு செய்யமாட்டேன்" என்று கூறினார்.
அப்போதுதான் அல்லாஹ்  (இது இறையச்சமுடைய அனைவர்மீதும் கடமை என்பதை உணர்த்தும் விதத்தில்) இந்த வசனத்தை அருளினான்.
விவாகரத்துச் செய்யப்பட்ட ஒவ்வொரு பெண்ணுக்கும் உதவிப் பொருள் (முத்ஆ) வழங்கப்பட வேண்டும் என்று கூறுவோர் இந்த வசனத்தை (தங்கள் கருத்துக்கு) ஆதாரமாகக் காட்டுகிறார்கள்.
விவாகரத்துச் செய்யப்பட்டவள் மணக்கொடை நிர்ணயிக்கப்படாதவளாகவோ, மணக்கொடை நிர்ணயிக்கப்பட்டவளாகவோ, அல்லது தாம்பத்திய உறவு கொள்வதற்குமுன் விவாகரத்துச் செய்யப்பட்டவளாகவோ, அல்லது தாம்பத்திய உறவு கொள்ளப்பட்டதற்கு பின்பு விவாகரத்துச் செய்யப்பட்டவளாகவோ இருந்தாலும் சரி! அனைவருக்கும் உதவிப் பொருள் வழங்கப்பட வேண்டும்.
இவ்வாறே ஷாஃபிஈ (ரஹ் ) அவர்கள் கூறியுள்ளார்கள். இப்னு ஜரீர் (ரஹ் ) அவர்கள் இதை ஆதரித்துள்ளார்கள்.
உதவிப் பொருள் வழங்க வேண்டும் என்ற இந்தச் சட்டம் விவாகரத்துச் செய்யப்பட்ட எல்லாப் பெண்களுக்கும் பொருந்தாது என்று கூறுவோர், இந்த வசனம் (241) இதற்குமுன் வந்த வசனம் ஒன்றில் (235) கூறப்பட்டுள்ள பெண்ணுக்கே பொருந்தும் என்கிறார்கள்.
அதாவது மணக்கொடை நிர்ணயிக்கப்படாத பெண் தாம்பத்திய உறவுக்கு முன்பே விவாகரத்துச் செய்யப்பட்டால்தான் உதவிப் பொருள் வழங்க வேண்டும் என்பது அவர்களின் வாதமாகும்.
அடுத்த வசனத்தில் (242) அல்லாஹ்  கூறுகின்றான்: "இவ்வாறு அல்லாஹ்  தன் வசனங்களை உங்களுக்கு விவரிக்கின்றான்".
அதாவது அவனால் அனுமதிக்கப்பட்டவை, தடுக்கப்பட்டவை, அவனால் ஏற்படுத்தப்பட்டுள்ள கடமைகள், அவன் உங்களைத் தடுத்துள்ள வரையறைகள் இவை அனைத்தையும் அவன் விவரித்துள்ளான். உங்களுக்கு விளக்கம் தேவைப்படும் நேரத்தில் அவற்றை விவரிக்காமல் அவன் விட்டுவிடவில்லை. "அதனால் நீங்கள் சிந்தித்து அறியலாம்".
